தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No. TNICCN/ 467/ 2009 - 11 . 
[விலை: ரூ . 2 .40 காசு . 


டு 


( 156 


பட்ட 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மவல்லும் 


எண் 42 ] 


சென்னை, புதன்கிழமை , அக்டோபர் 28 , 2009 

ஐப்பசி 11 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2009 ஆம் ஆண்டு 

ஆகஸ்ட் திங்கள் 12 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; 
மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் 30 / 2009 
பெருநகர்ப் பரப்பிடத்திற்கான மேம்பாட்டுத் திட்டத்தின் வரைவினைத் 
தயாரிப்பதற்காக , தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள பெருநகர்ப் பரப்பிடம் 
ஒவ்வொன்றிலும் பெருநகர் திட்டக் குழுவை அமைத்துருவாக்குவதற்கு 
வகை செய்வதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

அத்தியாயம் - 1 

முன்னுரையாக 
1 . ( 1 ) இந்தச் சட்டம் , 2009 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பெருநகர் திட்டக் குழு சட்டம் குறுந்தலைப்பு , 
என வழங்கப்பெறும் . 

அளாவுகை 
மற்றும் 

தொடக்கம் . 
(2) இது , தமிழ்நாடு மாநிலம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 

( 3) இது , மாநில அரசு , அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . இந்தச் சட்டத்தில் தறுவாய் வேறு பொருள் குறித்தாலன்றி , -- 

பொருள் 

வரையறைகள் . 
(a ) " அரசமைப்பு " என்றால் இந்திய அரசமைப்பு எனப் பொருள்படும் ; 

( b ) "மாவட்டம் என்றால் தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள ஒரு வருவாய் மாவட்டம் 
எனப் பொருள்படும் ; 

( c ) " அரசு " என்றால் மாநில அரசு எனப் பொருள்படும் ; 

( d) "பெருநகர்ப் பரப்பிடம் " என்றால் இந்தச் சட்டத்தின் நோக்கங்களுக்காக , பெருநகர்ப் 
பரப்பிடம் ஒன்று என்பதாக அரசால் அறிவிக்கையின் வாயிலாகக் குறித்துரைக்கப்படக்கூடிய , 


காப 


IV - 2 Sup .(T ) ( 42 ) - 1 ) 


[ 1 ] 


ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய மற்றும் இரண்டு அல்லது 
அதற்கு மேற்பட்ட நகராட்சிகள் அல்லது ஊராட்சிகள் அல்லது அவற்றை ஒட்டி அமைந்த பிற 
பரப்பிடங்களைக் கொண்டிருக்கிற , பத்து இலட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் 
தொகையைக் கொண்டிருக்கிற பரப்பிடம் ஒன்று எனப் பொருள்படும் ; 

( e) "நகராட்சி என்றால் அரசமைப்பின் 243 - Q எனும் உறுப்பின்படி 
அமைத்துருவாக்கப்பட்ட தன்னாட்சி நிறுவனம் ஒன்று எனப் பொருள்படும் ; 

(f) “ஊராட்சி ” என்றால் அரசமைப்பின் 243- B எனும் உறுப்பின்படி 
அமைத்துருவாக்கப்பட்ட ஊராட்சி எனப் பொருள்படும் ; 

( g ) " மக்கள் தொகை என்றால் தொடர்பான இலக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ள கடைசி 
முந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அறுதி செய்யப்பட்டவாறான மக்கள் தொகை எனப் 
பொருள்படும் ; 

அத்தியாயம் - || 
பெருநகர் திட்டக் குழுவை அமைத்துருவாக்குதலும் , அதன் அலுவற்பணிகளும் , 

அதனோடு தொடர்புடைய பொருட்பாடுகளும் . 
3 . (1 ) பெருநகர்ப் பரப்பிடம் முழுவதற்கும் மேம்பாட்டு திட்ட வரைவு ஒன்றினைத் 
தயாரிப்பதற்கு அரசு தீர்மானிக்கக் கூடியவாறு தலைமையாளர் ஒருவர் , துணைத் 
தலைமையாளர் ஒருவர் உள்ளடங்கலாக , அத்தகைய எண்ணிக்கையிலான உறுப்பினர்களைக் 
கொண்டு (இதன் பின்பு குழு எனக் குறிப்பிடப்படுவதான ) பெருநகர் திட்டக் குழு ஒன்று , 
பெருநகர்ப் பரப்பிடம் ஒவ்வொன்றிலும் அமைத்துருவாக்கப்படுதல் வேண்டும் : 
வரம்புரை : 

ஆனால் , அந்தப் பெருநகர்ப் பரப்பிடத்திலுள்ள நகராட்சிகளின் மற்றும் ஊராட்சிகளின் 
மக்கள் தொகைக்கு இடையே உள்ள விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப பெருநகர்ப் பரப்பிடத்திலுள்ள 
நகராட்சிகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாலும் ஊராட்சிகளின் தலைவர்களாலும் 
அவர்களுக்கிடையேயிருந்து அக்குழுவின் உறுப்பினர்களில் மூன்றுக்கு இரண்டு பங்கு என்ற 
எண்ணிக்கையிலான உறுப்பினர்களுக்குக் குறையாத அளவில் தேர்ந்தெடுக்கப்படுதல் 
வேண்டும் . 


பெருநகர் 
திட்டக்குழு . 


( 2 ) குழுவில் , இந்திய அரசின் மற்றும் மாநில அரசின் மற்றும் அக்குழுவிற்கு 
ஒதுக்கியளிக்கப்பட்டுள்ள அலுவற்பணிகளை நிறைவேற்றுவதற்கு தேவையானதெனக் 
கருதப்படக்கூடிய அத்தகைய அமைப்புகளின் மற்றும் நிறுவனங்களின் சார்பாற்றமானது 
அரசினால் அவ்வப்போது அறிவிக்கை செய்யப்படக் கூடியவாறு இருத்தல் வேண்டும் . 

( 3 ) குழுவானது , அரசு அறிவிக்கையின் வாயிலாக அதற்கு ஒதுக்கியளிக்கக் 
கூடியவாறு , பெருநகர்ப் பரப்பிடத்திற்கான திட்டம் மற்றும் ஒருங்கிணைப்பு தொடர்பான 
அத்தகைய அலுவற்பணிகளை ஆற்றுதல் வேண்டும் . 
( 4) குழுவானது , மேம்பாட்டுத் திட்ட வரைவினைத் தயாரிப்பதில் , 

(a ) (1) பெருநகர்ப் பரப்பிடத்திலுள்ள நகராட்சிகளாலும் ஊராட்சிகளாலும் 
தயாரிக்கப்பட்ட திட்டங்களையும் ; 


( 1) அப்பரப்பிடத்தின் ஒருங்கிணைந்த இடவசதியை திட்டமிடுதல் , நீரையும் , பிற 
இயற்பொருள் சார்ந்த இயற்கை வளங்களையும் பங்கிடுதல் , கட்டமைப்பிற்கான மற்றும் 
சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான ஒருங்கிணைந்த மேம்பாடு ஆகியன உள்ளடங்கலாக , 
நகராட்சிகளுக்கும் ஊராட்சிகளுக்குமிடையேயான பொதுவான அக்கறை என்பதாக அமைந்த 
பொருட்பாடுகள் ; 

(i) இந்திய அரசினாலும் , மாநில அரசினாலும் குறிப்பிட்டு வரையறை 
செய்யப்பட்ட ஒட்டு மொத்தமான குறிக்கோள்களும் முந்துரிமைகளும் ; 

( M ) இந்திய அரசின் மற்றும் மாநில அரசின் முகவாண்மைகளால் , பெருநகர்ப் 
பரப்பிடத்தில் பெரும்பாலும் செய்யப்படக் கூடிய முதலீடுகளின் அளவு மற்றும் தன்மை மற்றும் 
நிதி என்ற வகையிலோ அல்லது பிறவாறோ அமைந்த பிற கிடைக்கத்தக்க வழி வளங்கள் ; 
ஆகியவற்றைக் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும் . 


(b ) அரசு ஆணையின் வாயிலாக குறித்துரைக்கக் கூடிய அத்தகைய 
நிறுவனங்களையும் அமைப்புகளையும் கலந்தாய்வு செய்தல் வேண்டும் . 

(5 ) ஒவ்வொரு குழுவின் தலைமையாளரும் குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டவாறான 
மேம்பாட்டுத் திட்டத்தை அரசுக்கு அனுப்புதல் வேண்டும் . 


4 . (1) ஒவ்வொரு குழுவின் தலைமையாளர் , துணைத் தலைமையாளர் , தேர்ந்தெடுக்கப்பட்ட 
உறுப்பினர்கள் அல்லாத பிற உறுப்பினர்கள் ஆகியோர் அரசினால் நியமிக்கப்பட வேண்டும் . 


(2 ) குழுவின் தலைமையாளர் , துணைத் தலைமையாளர் , தேர்ந்தெடுக்கப்பட்ட 
உறுப்பினர்கள் அல்லாத பிற உறுப்பினர்கள் ஆகியோரின் பதவிக்கால அளவும் பிற பணி 
நிபந்தனைகளும் வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு இருத்தல் வேண்டும் . 


தலைமையாளர் , 
துணைத் 
தலைமையாளர் , 
தேர்ந்தெடுக் 
கப்பட்ட 
உறுப்பினர்கள் 
அல்லாத பிற 
உறுப்பினர்கள் 
ஆகியோரின் 
பதவிக்காலம் 
மற்றும் 
காலியிடத்தை 
நிரப்புதல் . 


( 3) குழுவின் தலைமையாளர் , துணைத் தலைமையாளர் அல்லது 
தேர்ந்தெடுக்கப்பட்டதொரு உறுப்பினரல்லாத பிற உறுப்பினர் எவரொருவரின் பதவியில் உள்ள 
காலியிடம் எதுவும் அரசினால் செய்யப்படும் புதிய நியமனம் மூலமாக நிரப்பப்பட வேண்டும் . 


குழு 


5 . குழுவின் உறுப்பினர்களின் தேர்தலுக்கான முறையும் அது தொடர்பான பொருட்பாடுகள் 
அனைத்தும் வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு இருத்தல் வேண்டும் . 


6 . குழுவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் , அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 
தேதியிலிருந்து ஐந்து ஆண்டு கால அளவு ஒன்றுக்கு பதவி வகித்தல் வேண்டும் ; மற்றும் 
அக்குழுவின் அல்லது துணைக்குழு எதனின் கூட்டத்திற்கு வருகை புரிவதற்கு , 
வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய படித் தொகையைப் பெறுதல் வேண்டும் : 


உறுப்பினர்களின் 
தேர்தல் . 
குழுவின் 
தேர்ந்தெடுக் 
கப்பட்ட 
உறுப்பினர்களின் 
பதவிக்கால 
அளவும் படித் 
தொகையும் . 


வரம்புரை : 


ஆனால் அத்தகைய உறுப்பினர் ஒவ்வொருவரும் , நகராட்சி ஒன்றின் தேர்ந்தெடுக்கப்பட்ட 
உறுப்பினர் ஒருவராக அல்லது நேர்விற்கேற்ப ஊராட்சி ஒன்றின் தலைவராக இருப்பது அற்றுப் 
போவதன் பேரில் , ஐந்தாண்டு கால அளவானது முடிவடைந்திருக்கவில்லை என்ற போதிலும் , 
குழுவின் உறுப்பினரொருவராக இருப்பதும் அற்றுப் போதல் வேண்டும் ; மற்றும் 
அக் காலியிடமானது வகுத்துரைக்கப்படக்கூடிய முறையில் தேர்தல் மூலமாக நிரப்பப்படுதல் 
வேண்டும் . 


7 . குழுவில் , தொடக்க நிலையிலிருந்தோ அல்லது அதற்குப் பின்னரோ காலியிடம் எதுவும் செல்லத் 
இருந்தது என்ற காரணத்திற்காகவோ அல்லது அக்குழுவை அமைத்துருவாக்குவதில் தக்கதாக்குதல் . 
குறைபாடு எதுவும் இருக்கிறது என்ற காரணத்திற்காகவோ குழுவின் செயற்பாடு அல்லது 
நடவடிக்கை எதுவும் செல்லத்தகாததாக ஆதல் கூடாது ; அல்லது அதனை 
ஆட்சேபத்திற்குரியதாக ஆக்குதல் கூடாது . 


8 . (1) குழுவானது வகுத்துரைக்கப்படக் கூடியவாறு அத்தகைய இடங்களிலும் , அத்தகைய குழுவின் 
நேரங்களிலும் கூடுதல் வேண்டும் ; மற்றும் ( கூட்டமொன்றுக்கான குறைவெண் வரம்பு கூட்டம் . 
உள்ளடங்கலான ) அதன் கூட்ட அலுவல் நடவடிக்கை தொடர்பான அத்தகைய நடைமுறை 
விதிகளைக் கடைப்பிடித்தல் வேண்டும் . 


( 2) தலைமையாளர் அல்லது காரணம் எதற்காகவும் அவர் கூட்டமெதிலும் கலந்து 
கொள்ள இயலாமல் இருப்பாராயின் துணைத் தலைமையாளர் அல்லது , காரணமெதற்காகவும் 
கூட்டமெதிலும் இருவரும் கலந்து கொள்ள இயலாமல் இருப்பார்களாயின் , வந்திருக்கிற 
உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற உறுப்பினர் எவரும் கூட்டத்திற்கு தலைமையேற்றல் 
வேண்டும் . 


9 . (1) குழுவானது , அது தேவையானதென அல்லது உகந்ததென கருதக்கூடியவாறு , துணைக் 
முழுவதும் குழு உறுப்பினர்களைக் கொண்ட அல்லது முழுவதும் பிற நபர்களைக் கொண்ட குழுக்கள் . 
அல்லது பகுதி அளவில் குழு உறுப்பினர்களையும் , பகுதி அளவில் பிற நபர்களையும் கொண்ட 
அத்தகைய எண்ணிக்கையிலான துணைக்குழுக்களை , அது கருதுகிறவாறான அத்தகைய 
நோக்கத்திற்காக அமைத்துருவாக்கலாம் . 


(2) குழுவின் உறுப்பினர்கள் அல்லாத துணைக்குழு ஒன்றின் உறுப்பினர்களுக்கு அதன் 
கூட்டங்களுக்கு வருகை தருவதற்கு , வகுத்துரைக்கப்படக் கூடியவாறான அத்தகைய 
கட்டணங்களும் படித்தொகைகளும் வழங்கப்படுதல் வேண்டும் . 

அத்தியாயம் - ||| 


பல்வகை 


இடர்ப்பாடுகளை 
நீக்குவதற்கான 
அதிகாரம் . 


10 . இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளை செயற்படுத்துவதில் இடர்ப்பாடு ஏதேனும் 
எழுமானால் அரசானது , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் ஆணையின் வாயிலாக , 
இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு ஒவ்வாதனவாயிராத வகையில் அந்த இடர்ப்பாடுகளை 
நீக்குவதற்கு தேவையானதாகவோ அல்லது உகந்ததாகவோ அதற்குத் தோன்றக்கூடிய 
அத்தகைய வகைமுறைகளைச் செய்யலாம் : 
வரம்புரை: 


ஆனால் , அத்தகைய ஆணை எதுவும் இந்தச் சட்டத்தின் தொடக்கத் தேதியிலிருந்து 
இரண்டாண்டுக் கால அளவு முடிவுற்றதற்குப் பின்னர் செய்யப்படுதல் கூடாது . 


பணிப்பாணைகளை 
வழங்குவதற்கான 
அதிகாரம் . 


பெருநகர் திட்டக் 

குழுவிற்கு 
உதவி 
செய்வதற்கான 
அதிகார அமைப்பு . 


11 . அரசானது , குழுவிற்கு , இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளைச் செயற்படுத்துவதற்காக , 
அது தக்கதெனக் கருதுகிறவாறான அத்தகைய பணிப்பாணைகளை அவ்வப்போது 
வழங்கலாம் ; மற்றும் அத்தகைய பணிப்பாணைகளுக்கு இணங்கி நடப்பது குழுவின் 
கடமையாக இருத்தல் வேண்டும் . 

12 இந்தச் சட்டத்திலோ அல்லது அப்போதைக்கு நடைமுறையிலுள்ள பிற சட்டம் எதிலுமோ , 
என்ன அடங்கியிருந்த போதிலும் , அரசானது , 1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர் ஊரமைப்புச் தமிழ்நாடு சட்டம் 
சட்டத்தின் 9 - A எனும் பிரிவின்படி அமைத்துருவாக்கப்பட்ட பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் 

35 /1972. 
உள்ளடங்கலான 11- ஆம் பிரிவின்படி அமைத்துருவாக்கப்பட்ட அதிகார அமைப்பு எதனையும் , 
மேம்பாட்டு திட்ட வரைவினைத் தயாரிப்பதில் பெருநகர் திட்டக்குழுவிற்கு உதவி செய்வதற்கு 
அறிவிக்கை வாயிலாக நியமிக்கலாம் ; அவ்வாறு நியமிக்கப்பட்ட அதிகாரமைப்பானது , பெருநகர் 
திட்டக்குழுவின் செயலகமாகவும் செயல்படுதல் வேண்டும் . 


விதிகளைச் 
செய்வதற்கான 
அதிகாரம் . 


13 . (1) அரசானது , இந்தச் சட்டத்தின் நோக்கங்கள் அனைத்தையுமோ அல்லது அவற்றுள் 
எதையுமோ நிறைவேற்றுவதற்காக விதிகளைச் செய்யலாம் . 

(2 ) (a ) இந்தச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதிகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசிதழில் 
வெளியிடப்படுதல் வேண்டும் ; மற்றும் அவை குறிப்பிட்டதொரு நாளில் நடைமுறைக்கு வருதல் 
வேண்டுமென வெளிப்படையாகத் தெரிவிக்கப்பட்டிருந்தாலன்றி , அவை அவ்வாறு 
வெளியிடப்பட்ட நாளில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

( b ) இந்தச் சட்டத்தின்படி பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கைகள் அனைத்தும் 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படுதல் வேண்டும் ; மற்றும் அவை குறிப்பிட்டதொரு நாளில் 
நடைமுறைக்கு வருதல் வேண்டுமென வெளிப்படையாகத் தெரிவிக்கப்பட்டிருந்தாலன்றி , அவை 
அவ்வாறு வெளியிடப்பட்ட நாளில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

( 3 ) இந்தச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதி அல்லது பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கை 
அல்லது ஆணை ஒவ்வொன்றும் , அது அவ்வாறு செய்யப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட பின்னர் , 
கூடிய விரைவில் சட்டமன்றப் பேரவையில் வைக்கப்படுதல் வேண்டும் , மற்றும் அது அவ்வாறு 
வைக்கப்பட்ட கூட்டத்தொடர் முடிவடைவதற்கு முன்னரோ அல்லது அதனையடுத்த 
கூட்டத்தொடரிலோ அத்தகைய விதி , அறிவிக்கை அல்லது ஆணை எதிலும் மாறுதல் 
எதனையும் சட்டமன்றப் பேரவையானது செய்யுமாயின் அல்லது அத்தகைய விதி , அறிவிக்கை 
அல்லது ஆணை எதுவும் செய்யப்படுதலோ அல்லது பிறப்பிக்கப்படுதலோ கூடாது என 
சட்டமன்றப்பேரவை முடிவு செய்யுமாயின் , அந்த விதியானது , அறிவிக்கையானது அல்லது 
ஆணையானது அதன்பின்னர் அவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட வடிவத்திலேயே நடைமுறைக்கு 
வருதல் வேண்டும் , அல்லது நேர்விற்கேற்ப , நடைமுறைக்கு வராது போதல் வேண்டும் ; எனினும் 
அவ்வாறு மாறுதல் செய்வது அல்லது நடைமுறைக்கு வராமற் போனது எதுவும் , அந்த விதி , 
அறிவிக்கை அல்லது ஆணையின்கீழ் முன்னதாகச் செய்யப்பட்டுள்ள செயல் ஏதொன்றின் 
செல்லுந்தன்மைக்கும் குந்தகமின்றி இருத்தல் வேண்டும் . 


அத்தியாயம் - IV 
1919 - ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி சட்டத்திற்கான திருத்தங்கள் 
14 . (1) (இதன் பின்பு 1919 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1919 - ஆம் 3 - ஆம் 
ஆண்டு சென்னை மாநகராட்சி சட்டத்தின் 3 - ஆம் பிரிவில் , ( 13 - AA ) எனும் கூறானது 

பிரிவிற்கான 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டம் 

IV / 1919 . 


- 


( 2) 1919 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 27 - B எனும் பிரிவானது விட்டுவிடப்படுதல் 
வேண்டும் . 


பிரிவை 
விட்டுவிடுதல் . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


